World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@gmail.com 


ஜெபம்‌ - பாடம்‌ 04 
ஆரம்பகால திருச்சபையின்‌ ஜெபம்‌, 


அப்போஸ்தலர்‌ புத்தகத்தில்‌ ஜெபம்‌ என்ற விஷயத்தை 
மிகவும்‌ தீவிரமாக பார்ப்போம்‌. ஆரம்பகால சபையில்‌ 
ஜெபித்த ஜெபங்களை, முந்தைய பாடங்களில்‌ 
அப்போஸ்தலர்கள்‌ ஜெபித்ததையும்‌ நாம்‌ பார்த்தோம்‌. 
ஆனால்‌ ஜெப கூட்டங்கள்‌ ஒரு சபையாக நடந்ததாக 
அப்போஸ்தலர்‌ புத்தகம்‌ பதிவு செய்கிறது. 


'ஜெபம்பண்ணுதலிலும்‌ உறுதியாய்த்‌ தரித்திருந்தார்கள்‌' 
அப்போஸ்தலர்‌ 2:42 


கிரேக்க வார்த்தை “றroskartereo’ in prayers at 2.42. 

இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, ஆர்வத்துடன்‌ 
இருக்க வேண்டும்‌, உறுதியுடன்‌ கலந்து கொள்ளுங்கள்‌, 
உடனடியாக தயாராக இருங்கள்‌. 


10 be earnest towards, to attend assiduously, be instant in’ 


The words prayer, prayers, prayed, praying and pray are found 29 times in 
Acts. 


1.14,24; 2.42; 3.1; 4.31; 0.4,0; 8.15,22,24; 9.40; 10.2,4,9,30,31; 11.5; 
12.5,12; 13.3; 14.23; 10.13,16,25; 20.36; 21.5; 22.17; 28.8. 


The first reference of churches praying together is mentioned in Acts 
1:14, 


These all continued with one accord in prayer and supplication, with the 
women and Mary the mother of Jesus, and with His brothers. (NKJV). 


அங்கே இவர்களெல்லாரும்‌, ஸ்திர்களோடும்‌ இயேசுவின்‌ 
தாயாகிய மரியாளோடும்‌, அவருடைய சகோதரரோடுங்கூட 


ஒருமனப்பட்டு, ஜெபத்திலும்‌ வேண்டுதலிலும்‌ 
தரித்திருந்தார்கள்‌. 

அப்போஸ்தலன்‌ லூக்கா மூலம்‌ எழுதப்பட்ட 
நிரூபத்திலிருந்து, ஆரம்பகால சபைகள்‌ ஜெபத்திற்காக 
கூடிவநததைக காணலாம்‌. பிரார்த்தனை ஒரு சடங்கு 


நடவடிக்கை அல்ல, மாறாக அது அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை 
முறை. 


ஆரம்பகால சபை ஜெபித்த இரண்டு ஜெபங்கள்‌ வேதத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. 


அப்போஸ்தலர்‌ 1:23-27, அப்பொழுது அவர்கள்‌ யுஸ்து என்னும்‌ 
மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும்‌, மத்தியாவும்‌ 
ஆகிய இவ்விரண்டுபேரையும்‌ நிறுத்தி: 24. எல்லாருடைய 
இருதயங்களையும்‌ அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ்‌ 
என்பவன்‌ தனக்குரிய இடத்துக்குப்‌ போகும்படி இழந்துபோன 
இந்த ஊழியத்திலும்‌ இந்த அப்போஸ்தலப்பட்டத்திலும்‌ 
பங்குபெறுவதற்காக, 25. இவ்விரண்டு பேரில்‌ தேவரீர்‌ 
தெரிந்துகொண்டவனை எங்களுக்குக்‌ காண்பித்தருளும்‌ என்று 
ஜெபம்பண்ணி; 26. பின்பு அவர்களைக்‌ குறித்துச்‌ 
சட்டுப்போட்டார்கள்‌; சட்டு மத்தியாவின்‌ பேருக்கு விழுந்தது; 
அப்பொழுது அவன்‌ பதினொரு அப்போஸ்தலருடனே 
சேர்த்துக்கொள்ளப்பட்டான்‌. 


யூதாக்களுக்கு மாற்றாக அவர்கள்‌ தேர்வு செய்ய 
விரும்பியபோது, அவர்கள்‌ ஒன்றாக ஜெபித்து, தங்கள்‌ 
வழக்கப்படி சீட்டு குலுக்கனார்கள்‌, இது 
பெந்தெகொஸ்தேவுக்கு முன்பு இருந்தே நடைமுறையில்‌ 
இருந்தது. 


அப்போஸ்தலர்‌ 4:23-31, அவர்கள்‌ விடுதலையாககப்பட்டபின்பு, 
தங்களைச்‌ சேர்ந்தவர்களிடத்தில்‌ வநது, பிரதான 
ஆசாரியர்களும்‌ மூப்பர்களும்‌ தங்களுக்குச்‌ சொன்ன யாவையும்‌ 
அறிவித்தார்கள்‌. 24. அவர்கள்‌ அதைக்‌ கேட்டு, ஒருமனப்பட்டு 
தேவனை நோக்கிச்‌ சத்தமிட்டு: கர்த்தாவே, நீர்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ சமுத்திரத்தையும்‌ அவைகளிலுள்ள யாவற்றையும்‌ 
உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர்‌ 25. புறஜாதிகள்‌ 
கொந்தளித்து, ஜனங்கள்‌ விருதா காரியங்களைச்‌ 
சிந்திப்பானேன்‌ என்றும்‌, 26. கர்த்தருக்கு விரோதமாகவும்‌, 
அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்‌ பூமியின்‌ 
ராஜாக்கள்‌ எழும்பி நின்று அதிகாரிகள்‌ ஏகமாய்கீ 
கூட்டங்கூடினார்கள்‌ என்றும்‌ தேவரீர்‌ உம்முடைய தாசனாகிய 
தாவீதின்‌ வாக்கினால்‌ உரைத்தீரே. 27. அந்தப்படி உம்முடைய 
கரமும்‌ உம்முடைய ஆலோசனையும்‌ முன்‌ குறித்தவைகள்‌ 
யாவையும்‌ செய்யும்படி, 28. ஏரோதும்‌ பொந்தியுபிலாததும்‌, 
புறஜாதிகளோடும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களோடுங்கூட, நீர்‌ 
அபிஷேகம்பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய 
இயேசுவுக்கு விரோதமாய்‌, மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள்‌. 
29. இப்பொழுதும்‌, கர்த்தாவே அவர்கள்‌ பயமுறுத்தல்களை 
தேவரீர்‌ கவனித்து, 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய 
இயேசுவின்‌ நாமத்தினாலே அடையாளங்களும்‌ அற்புதங்களும்‌ 
நடக்கும்படி செய்து, பிணியாளிகளைக்‌ குணமாக்கும்படி 
உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்‌ 
உம்முடைய வசனத்தை முழுதைரியத்தோடும்‌ சொல்லும்படி 
அவர்களுக்கு அநுகரைகஞ்செய்தருளும்‌ என்றார்கள்‌. 37. 
அவர்கள்‌ ஜெபம்பண்ணினபோது, அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌ 
அசைந்தது.  அவர்களெல்லாரும்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டு, தேவவசனத்தைத தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 


அவர்கள்‌ எதற்காக ஜெபித்தார்கள்‌ என்பதை ஆராய்வோம்‌. 

அப்போஸ்தலர்கள்‌ தாக்கப்பட்டனர்‌ அவர்கள்‌ தொடர்ந்து 
அவ்வாறு செய்தால்‌ கடுமையான துன்புறுத்தல்களை 
எதிர்கொள்வார்கள்‌ என்று எச்சரித்தனர்‌ அவர்கள்‌ 


3 


துன்புறுதீதலிலிருநீது அவர்களைக்‌ காப்பாற்ற 
வேண்டுமென்று ஜெபிப்பதற்குப்‌ பதிலாக, அவர்கள்‌ இன்னும்‌ 
தைரியத்திற்காக ஜெபித்தார்கள்‌. 


இந்த ஜெபம்‌ இன்றும்‌ நம்‌ சபை வாழ்க்கையில்‌ மிகவும்‌ 


பொருத்தமானது. 
1. யாருக்கு ஜெபம்‌ செய்யப்பட்டது என்பதுடன்‌ 
தொடர்புடையது, 


ஏ 24 ஆரம்பகால சபை தேவனை பற்றி தெளிவுபடுத்துகிறது. 
அவர்கள்‌ தேவனை பற்றி உரையாற்றியதையும்‌, தேவன்‌ மீது 
அவர்கள்‌ வைத்திருக்கும்‌ விசுவாசத்தையும்‌ படியுங்கள்‌. 


2. யார்‌ ஜெபிக்கிறார்கள்‌ என்பதன்‌ காரணமாக 
தொடர்புடையது, 


அப்போஸ்தலர்களுக்கு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க 
தேவனிடமிருந்து ஒரு தெளிவான ஆணை 
வழங்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பணியை அவர்கள்‌ 
நிறைவேற்றிக்‌ கொண்டிருந்தார்கள்‌, அவர்‌ எப்போதும்‌ 
அவர்களுடன்‌ இருப்பார்‌ என்று உறுதியளித்தார்‌. 


3. சூழ்நிலைகள்‌ காரணமாக தொடர்புடையது, 


கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பெயரால்‌ ஒரு முடவன்‌ 
நபரை அவர்கள்‌ குணப்படுத்தியிருந்தார்கள்‌. மதத்‌ 
தலைவர்கள்‌ இவ்வளவு பெரிய அதிசயத்தைத தழுவுவதற்குப்‌ 
பதிலாக அவர்களை அடிக்கத்‌ தொடங்கினர்‌ இயேசுவின்‌ 
பெயரைப்‌ பிரசங்கிக்க வேண்டாம்‌ என்று எச்சரித்தனர்‌. 


4. என்ன ஜெபம்‌ செய்தார்கள்‌ என்பதுடன்‌ 
தொடர்புடையது, 


அவர்கள்‌ பாதுகாப்பு கேட்கவில்லை. துன்புறுத்தலை 
நிறுத்தும்படி அவர்கள்‌ கேட்கவில்லை. மாறாக அவர்கள்‌ 
தங்கள்‌ வாழ்க்கையில்‌ தங்களது நோக்கத்தை முன்‌ வைத்து 
உள்ளனர்‌. அவர்கள்‌ பாதுகாப்பு அல்ல அதிக தைரியத்தை 
கேட்டார்கள்‌. 


5. ஜெபத்திற்கு பதில்‌ கிடைத்ததால்‌ தொடர்புடையது, 


731, அந்த இடம்‌ அசைந்தது, பரிசுத்த ஆவியானவரால்‌ 
நிறைந்திருந்தது என்று கூறுகிறது. அவர்கள்‌ இன்னும்‌ 
தைரியத்துடன்‌ பேசினார்கள்‌. ஆரம்பகால சபையின்‌ ஜெபம்‌, 
என்ன ஒரு பெறிய பிரார்த்தனை! 


ஆரம்பகால சபை என்ன ஜெபம்‌ செய்தது? 
1. அவர்களின்‌ தலைவர்களுக்காக, 


அப்போஸ்தலர்‌ 1:24-25, எல்லாருடைய 
இருதயங்களையும்‌ அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ்‌ 
என்பவன்‌ தனக்குரிய இடத்துக்குப்‌ போகும்படி 
இழந்துபோன இந்த எழியத்திலும்‌ இந்த 
அப்போஸ்தலப்பட்டத்திலும்‌ பங்குபெறுவதற்காக, 25. 
இவ்விரண்டு பேரில்‌ தேவரீர்‌ தெரிந்துகொண்டவனை 
எங்களுக்குக்‌ காண்பித்தருளும்‌ என்று ஜெபம்பண்ணி, 


அப்போஸ்தலர்‌ 06:6, அவர்களை அப்போஸ்தலருக்கு 
முன்பாக நிறுத்தினார்கள்‌. இவர்கள்‌ ஜெபம்பண்ணி, 
அவர்கள்மேல்‌ கைகளை வைத்தார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ 14:23, அல்லாமலும்‌ அந்தந்தச்‌ 
சபைகளில்‌ அவர்களுக்கு மூப்பர்களை 
ஏற்படுத்திவைத்து, உபவாசித்து ஜெபம்பண்ணி, 
அவர்கள்‌ விசுவாசித்துப்‌ பற்றிக்கொண்ட கர்த்தருக்கு 
அவர்களை ஒப்புவித்தார்கள்‌. 


மேலே இருநது நாம்‌ ஒரு தலைவர்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட 
போதெல்லாம்‌ முழு சபையும்‌ ஒன்று கூடி ராஜ்யத்தில்‌ 
தங்கள்‌ பணிக்காக ஜெபித்தார்கள்‌. அப்போஸ்தலர்கள்‌ 
தங்கள்‌ கைகளை அவர்கள்மீது வைத்து ஜெபம்‌ 


செய்தார்கள்‌, இதனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 
ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியானவரைப்‌ 
பெறுவார்கள்‌. 


2. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு , 


அப்போஸ்தலர்‌ 815, அவர்கள்‌ பரிசுத்த ஆவியைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம்பண்ணி, 


பாவிகள்‌ மனம்‌ திரும்பும்‌ படி 
அப்போஸ்தலர்‌ 8:22, ஆகையால்‌ நீ உன்‌ துர்ககுணத்தை 
விட்டு மனந்திரும்பி, தேவனை நோக்கி வேண்டிக்கொள்‌; 


ஒருவேளை உன்‌ இருதயத்தின்‌ எண்ணம்‌ உனக்கு 
மன்னிக்கப்படலாம்‌. 


அப்போஸ்தலர்‌ 8:24, அதற்குச்‌ சீமோன்‌: நீங்கள்‌ சொன்ன 
காரியங்களில்‌ ஒன்றும்‌ எனக்கு நேரிடாதபடிக்கு, 
எனக்காகக்‌ கர்த்தரை வேண்டிக்கொள்ளுங்கள்‌ என்றான்‌. 


அப்போஸ்தலர்‌ 8:29, அதற்குப்‌ பவுல்‌: நீர்‌ மாத்திரமல்ல, 


இன்று என்‌ வசனத்தைகீ கேட்கிற யாவரும்‌, 
கொஞ்சங்குறையமாத்திரம்‌ அல்ல, இந்தக்‌ கட்டுகள்‌ தவிர, 
முழுவதும்‌ என்னைப்போலாகும்படி தேவனை 


வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ என்றான்‌. 


அப்போஸ்தலர்‌ 13:3, அப்பொழுது உபவாசித்து 
ஜெபம்பண்ணி அவர்கள்மேல்‌ கைகளை வைத்து, 
அவர்களை அனுப்பினார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ 20:36, இவைகளைச்‌ சொன்னபின்பு, அவன்‌ 
முழங்காற்படியிட்டு, அவர்களெல்லாரோடுங்கூட 
ஜெபம்பண்ணினான்‌. 


In Acts 27:29, in some translation it’s been translated as prayed but it’s 
only a wish. Only twice it’s been translated as prayed but in KJV as well as 
Tamil Bible has got the word right. (Acts 27:29, Then, fearing lest we 
should run aground on the rocks, they dropped four anchors from the stern, 
and prayed for day to come. NKJV) பாறையிடங்களில்‌ 
விமுவோமென்று பயந்து, பின்னணியத்திலிருந்து நாலு 
நங்கூரங்களைப்போட்டு, பொழுது எப்போது விடியுமோ 
என்றிருந்தார்கள்‌. 

In Acts 28:8, Apostle Paul did pray but then He healed the father of Publius. 
(Acts 28:8, And it happened that the father of Publius lay sick ofa fever and 
dysentery. Paul went in to him and prayed, and he laid his hands on him 
and healed him. NKJV), புபிலியுவினுடைய தகப்பன்‌ 
ஜுரததினாலும்‌ இரத்தபேதியினாலும்‌ வருத்தப்பட்டுக்‌ 
கிடந்தான்‌. பவுல்‌ அவனிடததிற்குப்‌ போய்‌ ஜெபம்பண்ணி, 
அவன்மேல்‌ கைகளை வைத்து, அவனைக்‌ குணமாக்கினான்‌. 


ஆரம்பகால சபையின்‌ ஜ~ஜெபங்களின்‌ விளைவு என்ன? 

1. பூகம்பம்‌ வந்தது மக்கள்‌ இரட்சிக்கப்பட்டனர்‌. 
அப்போஸ்தலர்‌ 4:31, அவர்கள்‌ ஜெபம்பண்ணினபோது, 
அவர்கள்‌ கூடியிருந்த இடம்‌ அசைந்தது. அவர்களெல்லாரும்‌ 


பரிசுதத ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு, தேவவசனத்தைத்‌ 
தைரியமாய்ச்‌ சொன்னார்கள்‌. 


பிலிப்பியில்‌ ஒரு குறி சொல்லும்‌ தீய பெண்ணின்‌ 
விடுதலையின்‌ அதிசயத்திற்குப்‌ பிறகு. பவுலும்‌ சீலாவும்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டனர்‌ நள்ளிரவில்‌ இது நடந்தது. 


அப்போஸ்தலர்‌ 16:25, நடுராத்திரியிலே பவுலும்‌ சீலாவும்‌ 
ஜெபம்பண்ணி, தேவனைத்‌ துதித்துப்‌ பாடினார்கள்‌; காவலில்‌ 
வைக்கப்பட்டவர்கள்‌ அதைக்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. 


அவர்கள்‌ விடுவிக்கப்பட வேண்டும்‌ என்று ஜெபம்‌ 
செய்யவில்லை என்ற முக்கியமான பாடத்தை தயவுசெய்து 
புரிந்து கொள்ளுங்கள்‌, அவர்கள்‌ அவ்வாறு செய்திருந்தால்‌, 
பூமியதிர்ச்சி காரணமாக சிறை கதவுகள்‌ திறக்கப்பட்டவுடன்‌ 
அவர்கள்‌ ஒடிவிட்டிருப்பார்கள்‌. சபை இப்படித்தான்‌ பிறந்தது, 
இன்று நம்‌ கையில்‌ பிலிப்பியர்கடிதம்‌ உள்ளது. 


2. அற்புதமான விடுதலை. 


அப்போஸ்தலர்‌ 12:5, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே 
காக்கப்பட்டிருக்கையில்‌ சபையார்‌ அவனுக்காக தேவனை 
நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம்பண்ணினார்கள்‌. 


சிறையில்‌ இருநது பேதுரு விடுவிக்கப்பட்டாலும்‌, 
அதிசயத்தை மக்களால்‌ புரிந்து கொள்ள முடியவில்லை. 
எனவே அவர்கள்‌ பேதுருவின்‌ விடுதலைக்காக 


ஜெபிக்கவில்லை என்பது வெளிப்படையானது. 


முடிவுரை : 


ஆரம்பகால சபைகளின்‌ ஜெபங்களிலிருந்து அவர்கள்‌ 
எதற்காக ஜெபிக்கவில்லை என்பதைக்‌ காணலாம்‌, 


பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, 
உடல்‌ சுகத்திற்காக, 

பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு, 
எந்த வித பாதுகாப்பிற்கும்‌, 


nA லை வ 


அவர்களுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை தேவன்‌ 
காக்க. 


மாறாக அவர்கள்‌ எந்தவிதமான உபத்திரவங்களை சநதிககத்‌ 
தயாராக இருந்தார்கள்‌, பின்வருவனவற்றிற்காக மட்டுமே 
ஜெபம்‌ செய்தனர்‌. 


1. தங்கள்‌ மூப்பர்கள்‌, தலைவர்கள்‌, புதிய விசுவாசிகள்‌ 
போன்றவர்கள்‌ மீது பரிசுத்த ஆவியின்‌ 
அபிஷேகத்திற்காக ஜெபம்‌, 

2. பாவிகள்‌ மனம்‌ திரும்ப, 

3. ஊழியத்திற்காக, 


4. சபையாக ஒன்றாக உறுதியுடன்‌ எப்போதும்‌ 
ஜெபித்தனர்‌. 
ஆரம்பகால சபையில்‌, பேதுரு, பவுல்‌, ஸ்தேவான்‌, 


கொர்நேலியு, யூத பெண்கள்‌ போன்றவர்களை போல ஜெபம்‌ 
செய்யும்‌ பழக்கம்‌ கிட்டத்தட்ட அனைவருக்கும்‌ இருக்கலாம்‌. 
நாம்‌ அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு, தேவனின்‌ 
காரியங்களுக்காக தொடர்ந்து மற்றும்‌ ஆர்வத்துடன்‌ ஜெபிக்க 
முடியுமா?? 


